யமுனாஷடகம 
(1) 


எர்எ எள்ள கரோனரி Te 1 
முராரிகாய காலிமாலலாம வாரி தாரிணீ 


ணீ கருததரி விஷடபா தரிலோக 
சோகஹாரிணீ! 
மனோனுகூல கூல குஞ்ஜபுஞ்ஜ தூததுர்மதா 
துனோது நோ மனோமலம்‌ கலிந்த நந்தினீ ஸதா!! 


விஷ்ணுவின்‌ உடல்‌ நிற மொத்த தண்ணீர்‌ கொண்டதும்‌, 
புல்லெனச்‌ செய்த மூவுலகையுடையதும்‌, அனைவரது பாபங்‌ 
தளைப்போக்குவதும்‌ மனதிற்கிசைந்த கரையோர நந்தவனங்கள்‌ 
மலம்‌ கெட்டவரைக்களைவதுமாகிய கலிந்த மலைத்தோன்ற 
வான யுனனை எங்கள்‌ மனகை தூய்மையாக்சுட்டும்‌. 


- i 
ng n § i | a | 
| = | Gal 11 


மஸாப்ஹாரி வாரிபூர பூரி மணடீ தாம்ருதா 
ப்ருசம்‌ பரபாதக ப்ரபஞ்ஜனாதி பண்டிதாநிசம்‌! 
எபுனந்த நநதனாங்கஸங்க ராகரஞ்ஜிதா ஹிதா 
துனோது நோ மனோமலம்‌ கலிந்த நந்தினீஸதா!! 


10 


பாபத்தை நீக்கும்‌ தண்ணீர்ப்ரவாஹத்தால்‌ அம்ருதக்‌ 
தைப்போன்றதும்‌, நீர்வீழ்ச்சி) காற்றால்‌ மிகவும்‌ தேர்ந்ததும்‌, 
எபாதந்தன்‌ மகனின்‌ உடற்பூச்சு கலந்து மினிர்வதும்‌, ஹிதமானது 
மான யமுனை நம்‌ மனோமலத்தை நீக்கட்டும்‌. 


(31 


லஸத்தரங்கஸங்க தூதபூத ஜாதபாதகா 
நவீன மாதுரீ துரீணபக்தஜாத சாதகா? 

தடாந்த வாஸ்தாஸ்ஹம்ஸ்‌ ஸம்வருதாஹ்நி காமதா 
துநோது நோ மனோமலம்‌ கலிந்த நந்தினீ ஸதா!! 


மிளிரும்‌ அலைகள்ப்ட்டு பிராணிகளின்‌ பாபங்கள்‌ 
அகவுகின்றன்‌. பக்கர்களாவிய சாதசுப்பறவைகள்‌ புதுப்புனல்‌ 
இனிமையில்‌ திளளைக்கின்றன. தடாந்தங்களில்‌ வசிக்கும்‌ 
தாஸர்களாகிய ஹம்ஸங்கள்‌ கூழப்பெற்று, அனைவரது 
விருப்பங்களையும்‌ நிறைவேற்றுகிறது. அப்படிப்பட்ட யமுனை 
எமது பாபங்களை போக்கட்டும்‌, 


(4) 


விஹார ராஸகேத பேக கீர கீரமாருதா ' 

கதா கிராமகோசரே யதீய நீரசாருதா! 
பரவாஹஸாஹசாய்‌ பூதமே, ்‌ 

துநோது நோ மனோமலம்‌ கலிந்த நந்தினீஸதா!! 


11 


ராஸ்க்ரீடை முகலிய விளையாட்டால்‌ ஏற்பட்ட 
கனைப்பைப் போக்கும்‌ நிறன்‌ கொண்டது யமுனையின்‌ 
கரைக்காற்று. அதன்‌ தண்ணீரின்‌ இனிமை சொல்லமுடியாதது. 
மேலும்‌ யமுனை ப்ரவாஹச்‌ சோக்கையால்‌ அருகிவுள்ள 
இடங்களும்‌ நதிகளும்‌, நதங்களுமே தூய்மை பெறுகின்றன. 
அப்படிப்பட்ட யமுனை நமது மனவழுக்கை களையடடும்‌. 


(5) 


தரங்க ஸங்கஸைகதாந்தராஞசிதா ஸதாகஸிதா 
சரந்நிசாகராம்சுமஞ்ஜுமஞ்ஜரீஸபாஜிதா! 
பவார்சன ப்ரசாரணாம்‌ புனாஃதுநா விசாரதா 


துநோது நோ மனோமலம்‌ கலிந்த நந்தினி ஸதா!! 


அலைமோதும்‌ மணல்‌ திட்டுகள்‌ ஒரு புறம்‌ திகழ, கருநீல 
நிறம்‌ கொண்டு விளங்குகிறது யமுனனை. சரத்‌ கால சந்திர 
கிரணங்கள்‌ பட்டு மொக்கவிழ்ந்த பூக்கொத்துகளாலும்‌, பரமேச்‌ 
வரன்‌ பூஜைக்குகந்த தண்ணீராலும்‌ 
நமது மனவழுக்கை போக்கட்டும்‌. 


திறன்‌ கொண்ட யமுனை 


(6) 


ஐஜலாந்தகேலி காரிசாரு ராதிகாங்க ராகிணீ 
எவபாது ரனய துரலபாங்கதாம்‌ கதாம்சபாகினீ! 
ஸவதததஸுப்த ஸப்தஸிந்து பேதனாதி கோவிதா 
£மலம்‌ சலிந்த நந்தினி ஸதா! 


துநோது நே 


ஜலகரீடை செய்யும்‌ ராதிகாகேவியின்‌ உடற்பூச்சுக்‌ 
கரைசலைகு கொண்டு யமுனை விளங்குகிறது. தனது பர்தா 
வானஸ்முதரராஜனின்‌ (கண்ணனின்‌) மடியையடைதல்‌ மற்ற 
வருக்கு எளிதல்லவெனினும்‌ யமுனையடைந்துள்ளது. தன்‌ 
கிளை நதிகளாகிய ஸப்தஸிந்துக்களினின்று தனித்துமிருக்‌ கிற 
யமுனை நமது மனவமுக்கை களையட்டும்‌. 


_ i [3 | 
ப! 1141 ed = Fp ET 
| 


J ITT B Al 


ஐல்சயுதாசயுதாங்கராக லம்படாலி சாவினீ 
விலோல ராதிகா கசாந்த சம்பகாலி மாலினீ! 
எ்தாவகாஹனா வதீரண பர்த்ரு ப்ருதய நாரதா 
துநோது நோ மனோமலம்‌ கலிநத நந்தினீ ஸதா!! 


ஊலத்தில்‌ கரைந்த கண்ணனின்‌ உடற்பூச்சு மேல்‌ சுற்றி 
வட்டமிடும்‌ வண்டுகள்‌ ஒரு பக்கம்‌, மற்றொரு பக்கம்‌ ராதையின்‌ 
தலை முடியனுள்‌ அவிழ்ந்து வீழ்ந்த சம்பகத்தை நாடிவரும்‌ 
வண்டுகள்‌ கூட்டம்‌. நாரதர்‌ போன்றோர்‌ ஸ்நானம்‌ செய்ய 
இறங்கி வரும்‌ இடம்‌ - இப்படி மிளிரும்‌ யமுனை நமது 
மனவமுக்கை நீக்கட்டும்‌. 
13 


ஸதைவ நந்த நந்த கேலி சாலி குஞ்ஜ மஞ்ஜுலா 
தடோத்த புல்ல மல்லிகா கதம்பரேணு ஸூஜவலா! 

ஜலாவகாஹினாம்‌ ந்ருணாம்‌ பவாப்திஸிந்து பாரதா 
துநோது நோ மனோமலம்‌ கலிந்த நந்தினீ ஸதா!! 


நந்தகுமாரன்‌ விளையாடி குதூஹலிக்கும்‌ அழகிய 
பூந்தோட்டங்கள்‌ ஒருபுறம்‌, கரையோரங்களில்‌ பூத்துக்குலுங்கும்‌ 
மல்லிகை, கதம்பம்‌ இவற்றின்‌ மகரந்தத்தூள்கள்‌ பரவும்‌ 
இடங்கள்‌ மறுபுறம்‌. இன்னும்‌ யமுனையில்‌ நீராடிய மக்களின்‌ 
ஸம்ஸார வாழ்க்கையை கடத்தி வைக்கும்‌ பாங்கு இவற்றுடன்‌ 
மிளிரும்‌ யமுனை நமது மனவழுக்கை நீக்கட்டும்‌. 


யமுனாஷ்டகம்‌ முற்றிற்று 


